﻿196. அல்லாஹ் வுக்காக "ஹஜ்"ஜையும் "உம்ரா"வையும் முழுமைப்படுத்துங்கள். நீங்கள் தடுக்கப்பட்டால், (உங்களுக்கு) வசதிப்பட்ட பலிப் பிராணியை (அறுங்கள்). பலிப் பிராணி அதற்குரிய இடத்தை அடையும் முன் உங்கள் தலைகளை மழிக்காதீர்கள். உங்களில் ஒருவர் நோயாளியாக இருந்தாலோ, அல்லது அவரது தலையில் பாதிப்பு ஏதேனும் இருந்தாலோ (அவர் தலையை மழிக்கலாம். ஆனால்,) அதற்குப் பரிகாரமாக நோன்பு நோற்க வேண்டும். அல்லது தர்மம் செய்ய வேண்டும். அல்லது பலியிட வேண்டும். நீங்கள் அச்சமற்ற நிலையை அடையும்போது, யார் ஹஜ்ஜையும் உம்ராவையும் "தமத்துஉ" முறையில் நிறைவேற்றுகிறாரோ அவர் (தமக்கு) வசதிப்பட்ட பலிப் பிராணியை (பலியிட வேண்டும்). அது கிடைக்கப்பெறாதவர் ஹஜ்ஜின்போது மூன்று நாட்களும், திரும்பிய பின்னர் ஏழு நாட்களும் நோன்பு நோற்க வேண்டும். இது முழுமையான பத்து (நோன்புகள்) ஆகும். இது, யாருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அருகில் இல்லையோ அவருக்கே (பொருந்தும்). அல்லாஹ் வை அஞ்சுங்கள். அல்லாஹ்  தண்டனை வழங்குவதில் கடுமையானவன் என்பதைப் புரிந்துகொள்ளுங்கள்.
------------------------------------------------------------
முந்தைய வசனங்களில் நோன்பின் சட்டங்களையும், அவற்றைத் தொடர்ந்து அறப்போர் பற்றியும் குறிப்பிட்ட அல்லாஹ் , இந்த வசனத்தில் ஹஜ் கிரியைகளைப் பற்றி விவரிக்கத் தொடங்கியுள்ளான்.
ஆரம்பமாக, ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமைப்படுத்துமாறு கட்டளையிட்டுள்ளான். அதாவது ஹஜ்ஜையோ உம்ராவையோ செய்யத் துவங்கிவிட்ட ஒருவர், அதை(க் குறைவின்றி) முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதே இதன் வெளிப்படையான கருத்தாகும்.
இதனாலேயே இதற்குப் பிறகு, "நீங்கள் தடுக்கப்பட்டால்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது இறையில்லம் கஅபாவுக்குச் செல்ல முடியாமல் நீங்கள் தடுக்கப்பட்டால், ஹஜ் மற்றும் உம்ராவை முழுமைப்படுத்த விடாமல் நீங்கள் தடுக்கப்பட்டால் என்பது இதன் கருத்தாகும்.
எனவேதான், ஒருவர் ஹஜ்ஜையோ உம்ராவையோ செய்யத் துவங்கிவிட்டால், அதை முழுமைப்படுத்துவது கட்டாயமாகும். உம்ராச் செய்வது கடமை (வாஜிப்) என்றோ, விரும்பத் தக்கது என்றோ எப்படி வைத்துக்கொண்டாலும் சரி.

"முழுமைப்படுத்துதல்" என்றால் என்ன?  
---------------------------------------
அலீ (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஹஜ், அல்லது உம்ராவுக்காக உமது இல்லத்திலிருந்து நீ "இஹ் ராம்" கட்டுவதே நிறைவான ஹஜ் அல்லது உம்ரா ஆகும். (அதாவது புறப்படும்போதே ஹஜ் அல்லது உம்ராவின் நோக்கத்தில் புறப்படுவதுதான் முழுமையான வழிபாடாகும்.) இதை அப்துல்லாஹ்  பின் சலமா (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
சுஃப்யான் அஸ்ஸவ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நிறைவான ஹஜ், அல்லது உம்ரா என்பது அவற்றுக்காக உமது இல்லத்திலிருந்தே நீர் "இஹ் ராம்" கட்டுவதாகும். ஹஜ், உம்ராவைத் தவிர வேறெந்த (உலகியல்) நோக்கமும் உமக்கு இருக்கக் கூடாது. இஹ் ராம் கட்டும் எல்லையிலிருந்து ("மீகாத்") "தல்பியா" கூற வேண்டும்.
வியாபாரத்திற்காகவோ, வேறு தேவைக்காகவோ புறப்பட்டுச் செல்லும் வழியில், மக்காவுக்கு அருகில் வரும்போது ஹஜ்ஜே?, உம்ராவோ செய்தால் அதுவே போதும் என்ற நோக்கத்தில் நீ புறப்பட்டிருக்கக் கூடாது.
மாறாக, முழுமை என்பது ஹஜ், அல்லது உம்ராவிற்காக மட்டுமே புறப்பட்டிருக்க வேண்டும். அது அல்லாத நோக்கத்திற்காகப் புறப்பட்டிருக்கக் கூடாது.
மக்ஹூல் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஹஜ்ஜையும் உம்ராவையும் அவற்றிற்குரிய எல்லையிலிருந்து (மீகாத்) ஆரம்பிப்பதே நிறைவானதாகும்.
ஸுஹ் ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீ தனித்தனியாக நிறைவேற்றுவதும், "ஹஜ்(ஜுடைய காலம்) குறிப்பிட்ட சில மாதங்களாகும்" (2:197) என்று அல்லாஹ்  கூறியிருப்பதால், அவையல்லாத பிற மாதங்களில் நீ "உம்ரா"ச் செய்வதும் அவற்றை நிறைவு செய்வதில் அடங்கும். இவ்வாறு உமர் (ரலி) அவர்கள் கூறியதாக நமக்குத் தகவல் கிடைத்தது.

நபியவர்கள் செய்த உம்ராக்கள் 
--------------------------------
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் நான்கு முறை "உம்ரா"ச் செய்துள்ளார்கள். அவையனைத்தும் துல்கஅதா மாதத்தில் நிகழ்ந்துள்ளன.
1. ஹுதைபிய்யா உம்ரா. இது ஹிஜ்ரீ ஆறாம் ஆண்டு துல்கஅதா மாதம் நடைபெற்றது. 
2. முந்தைய ஆண்டு நிறைவேற்ற முடியாமல் போன உம்ராவைக் "களா"வாக நிறைவேற்றியது. இது ஹிஜ்ரீ ஏழாம் ஆண்டு துல்கஅதாவில் நடைபெற்றது. 3. ஜிஇர்ரானா உம்ரா. இது ஹிஜ்ரீ எட்டாம் ஆண்டு துல்கஅதாவில் நடந்தது. 
4. "விடைபெறும்" ஹஜ்ஜுடன் சேர்ந்த உம்ரா. இது ஹிஜ்ரீ பத்தாம் ஆண்டு துல்கஅதாவில் நடந்தது.
நபி (ஸல்) அவர்கள் (மக்காவிலிருந்து மதீனாவுக்கு) நாடு துறந்துவந்த பிறகு இந்த நான்கு உம்ராவைத் தவிர வேறு உம்ரா எதையும் அவர்கள் செய்யவில்லை. எனினும், "ரமளான் மாதத்தில் நிறைவேற்றப்படும் உம்ராவானது என்னுடன் (சேர்ந்து) செய்த ஹஜ்ஜுக்குச் சமமாகும்" என உம்மு ஹானீ (ரலி) அவர்களிடம் நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
ஏனெனில், உம்மு ஹானீ (ரலி) அவர்கள் நபி (ஸல்) அவர்களுடன் ஹஜ் செய்ய வேண்டுமென நினைத்திருந்தார்கள். ஆனால், வாகன ஒட்டகம் (பற்றாக்குறையாக இருந்த) காரணத்தால் (அவர்களுடன்) பயணம் மேற்கொள்ள அவர்களால் இயலவில்லை. இது தொடர்பான விவரம் ஸஹீஹுல் புகாரீயில் விரிவாக வந்துள்ளது.
அது மட்டுமன்றி, ரமளானில் நிறைவேற்றும் உம்ரா நபி (ஸல்) அவர்களுடன் செய்த ஹஜ்ஜுக்குச் சமமாகும் என்பது உம்மு ஹானீ (ரலி) அவர்களுக்கு மட்டுமே உரிய சிறப்புச் சலுகையாகும் என சயீத் பின் ஜுபைர் (ரஹ் ) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அல்லாஹ் வே அறிந்தவன்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒருவர் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ "இஹ் ராம்" கட்டிவிட்டால் அவற்றை முழுமைப்படுத்தாத வரை அதிலிருந்து விடுபட அவருக்கு அனுமதியில்லை. ஹஜ்ஜானது, குர்பானி கொடுக்கும் (துல்ஹஜ் மாதம் பத்தாம்) நாளில், ஜம்ரத்துல் அகபாவில் கல்லெறிந்து, கஅபாவை (தவாஃப்) சுற்றி, ஸஃபா மற்றும் மர்வாவுக்கிடையே தொங்கோட்டம் ஓடி முடித்தால்தான் முழுமையடையும். அப்போது இஹ் ராமிலிருந்து விடுபடலாம்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் சேர்த்து இஹ் ராம் கட்டினார்கள் என்று அறிவிக்கும் ஹதீஸ்கள் பல வந்துள்ளன. அது மட்டுமன்றி, "ஒருவரிடம் பலிப் பிராணி இருந்தால் அவர் ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் சேர்த்து (இஹ் ராம் கட்டி) தல்பியா கூறட்டும்" என்று நபி (ஸல்) அவர்கள் தம் தோழர்களிடம் கூறியுள்ளார்கள்.
அதைப் போன்றே, "மறுமை நாள் வரை உம்ராவானது ஹஜ்ஜுடன் ஒன்றுசேரும்" (அதாவது ஹஜ்ஜின் மாதங்களிலும் உம்ராவிற்காக இஹ் ராம் கட்டலாம்) என்றும் ஒரு நபிமொழி வந்துள்ளது.

நீங்கள் தடுக்கப்பட்டால்...  
----------------------------
அடுத்து "நீங்கள் தடுக்கப்பட்டால் (உங்களுக்கு) வசதிப்பட்ட பலிப் பிராணியை (அறுங்கள்)" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இது ஹிஜ்ரீ ஆறாம் ஆண்டு அருளப்பெற்றது.
அதாவது (மக்காவைச் சேர்ந்த) இணைவைப்பாளர்கள் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களை கஅபாவிற்குப் போகவிடாமல் தடுத்தபோது "ஹுதைபிய்யா" உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டில் அருளப்பெற்றது என விரிவுரையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பாகவே, "அல்ஃபத்ஹ் " எனும் (48ஆவது) அத்தியாயத்தை முழுவதுமாக அல்லாஹ்  அருளினான்.
அப்போதுதான், நபித்தோழர்கள் தம்முடன் கொண்டுவந்திருந்த பலிப் பிராணிகளை (தடுக்கப்பட்ட அந்த இடத்திலேயே) பலியிட்டுவிட்டு, தம் தலைகளை மழித்து, இஹ் ராமிலிருந்து விடுபட்டுக்கொள்வதற்கு அல்லாஹ்  அனுமதி வழங்கினான். அவர்களிடம் எழுபது ஒட்டகங்கள் பலிப் பிராணிகளாக இருந்தன.
இத்தொடர் அருளப்பெற்றபோது, நபி (ஸல்) அவர்கள் தம் தோழர்களிடம், தலைகளை மழித்து, இஹ் ராமிலிருந்து விடுபடுமாறு கட்டளையிட்டார்கள். ஆனால், இந்தச் சட்டம் மாற்றப்படலாம் என்பதை எதிர்பார்த்ததால் நபித்தோழர்கள் யாரும் அவ்வாறு செய்யவில்லை. இறுதியில், நபி (ஸல்) அவர்கள் முதன் முதலில் சென்று தமது தலையை மழிக்கலானார்கள். உடனே மக்களும் அவ்வாறே செய்தனர்.
அவர்களில் சிலர் தலையை மழிக்காமல் முடியைச் சற்று குறைத்துக் கொண்டனர். இதனால்தான் "தலையை மழித்தவர்களுக்கு அல்லாஹ்  அருள் புரிவானாக!" என்று நபி (ஸல்) அவர்கள் பிரார்த்தனை புரிந்தபோது, "முடியைக் குறைத்துக்கொண்டவர்களையும் (சேர்த்துக்கொள்ளுங்கள்) அல்லாஹ் வின் தூதரே!" என்று நபித்தோழர்கள் கூறினர். (இரண்டு முறையும் முன்பு கூறியவாறே பிரார்த்தித்தார்கள்.) மூன்றாவது தடவையில்தான், "தலையை மழித்தோருக்கும் முடியை குறைத்துக்கொண்டோருக்கும் அல்லாஹ்  அருள் புரிவானாக!" என்று பிரார்த்தித்தார்கள்.
நபித்தோழர்களிடம் இருந்த எழுபது பலிப் பிராணிகளில் ஒவ்வோர் ஒட்டகத்திலும் ஏழு பேர் இணைந்(து குர்பானி கொடுத்)தனர். ஆயினும், அவர்கள் ஆயிரத்து நானூறு பேர் இருந்தனர். (மற்றவர்களிடம் பலிப் பிராணி இல்லாததால் அவர்கள்மீது பலிப் பிராணியை அறுப்பது கடமையாகவில்லை.) அவர்கள் அனைவரும் "ஹரம்" (எனும் புனித) எல்லைக்கு வெளியே ஹுதைபிய்யா எனும் இடத்தில் தங்கியிருந்தனர்.
மற்றொரு தகவலின்படி, அவர்கள் (ஹரம்) புனித எல்லையின் ஓர் ஓரப் பகுதியில் தங்கியிருந்தனர். அல்லாஹ் வே அறிந்தவன்.

"தடுக்கப்படல்" என்றால் என்ன?  
--------------------------------------
இங்கு ஹஜ் அல்லது உம்ராச் செய்ய முடியாமல் நீங்கள் தடுக்கப்பட்டால் பலிப் பிராணியை அறுங்கள் என்று இறைவன் கட்டளையிட்டுள்ளான்.
இது எதிரியால் தடுக்கப்படுவதை மட்டுமே குறிக்குமா, எதிரியால் தடுக்கப்பட்டவர் மட்டும்தான் இஹ் ராமிலிருந்து விடுபட முடியுமா, அல்லது நோயினாலோ, வேறு காரணங்களாலோ தடுக்கப்பட்டவரும் அதிலிருந்து விடுபட முடியுமா என்பது குறித்து அறிஞர்களிடையே இரு வேறு கருத்துகள் நிலவுகின்றன.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: எதிரிகளால் தடுக்கப்படுவது மட்டுமே இங்கு நோக்கம். (அவர்தான் தமக்கு வசதிப்பட்ட பலிப் பிராணியைப் பலியிட வேண்டும்.) ஒருவருக்கு நோயோ வலியோ ஏற்பட்டால், அல்லது வழி தெரியாமல் அவர் தடுமாறினால், அவர்மீது எதுவும் கடமையில்லை.
ஏனெனில், "நீங்கள் அச்சமற்ற நிலையை அடையும்போது ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்ற வேண்டும்" என்று இதற்குப் பிறகு அல்லாஹ்  கூறியுள்ளான். எனவே, அச்சமில்லாத நிலை தடுக்கப்படலில் சேராது.
இரண்டாவது கூற்றாவது: "தடுக்கப்படல்" என்பது ஒரு பொதுவான சொல்லாட்சியாகும். இது எதிரியால் தடுக்கப்படுவதையும் குறிக்கும். நோய் மற்றும் பாதை தெரியாமல் தவறிப்போய் தடுக்கப்படுவதையும் குறிக்கும். இதற்குப் பின்வரும் நபிமொழி சான்றாகும்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: ஒருவரது கால் உடைந்தால், அல்லது உடைக்கப்பட்டால், அல்லது அவருக்கு வலி ஏற்பட்டால் அவர் இஹ் ராமிலிருந்து விடுபடலாம். (ஆயினும்,) அவர்மீது மற்றொரு ஹஜ் கடமையாகும்.
"தடுக்கப்படல்" என்பது எதிரியால் ஏற்படலாம். அல்லது நோய் மற்றும் கால் முறிவு ஆகியவற்றாலும் ஏற்படலாம்" என இப்னு மஸ்ஊத் (ரலி) அவர்களும், சயீத் பின் அல்முசய்யப் மற்றும் உர்வா பின் அஸ்ஸுபைர் (ரஹ் ) ஆகியோரும் கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் (தம் தந்தையின் சகோதரர் புதல்வியான) ளுபாஆ பின்த் அஸ்ஸுபைர் பின் அப்தில் முத்தலிப் (ரலி) அவர்களிடம் (ஒரு முறை) சென்றார்கள். அப்போது ளுபாஆ, "அல்லாஹ் வின் தூதரே! நான் ஹஜ் செய்ய நினைக்கிறேன். ஆனால், நான் உடல் நலம் குன்றியவளாக உள்ளேன். (நான் என்ன செய்யட்டும்)?" என்று கேட்டார்கள்.
அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "ஹஜ்ஜுக்காக நீ முன் நிபந்தனையிட்டு இஹ் ராம் கட்டி, "இறைவா! எந்த இடத்தில் (ஹஜ்ஜின் கிரியைகளைச் செய்ய முடியாதவாறு) நீ என்னைத் தடுக்கிறாயோ அதுவே நான் இஹ் ராமிலிருந்து விடுபடும் இடமாகும்" என்று கூறிக்கொள்" என்று அந்தப் பெண்ணிடம் கூறினார்கள்.
அடுத்து "(உங்களுக்கு) வசதிப்பட்ட பலிப் பிராணியை (அறுங்கள்)" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இது தொடர்பாக அலீ (ரலி) அவர்கள் கூறியதாவது: வசதிப்பட்ட பலிப் பிராணி என்பது ஆடு ஆகும். பொதுவாக பலிப் பிராணி என்பது ஒட்டகம், மாடு, வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு ஆகியவற்றில் ஆண், பெண் ஆகிய எட்டு வகை பிராணிகளில் ஒன்றாகும். இதுவே நான்கு இமாம்களின் கருத்துமாகும்.
ஆயிஷா (ரலி) அவர்களும், இப்னு உமர் (ரலி) அவர்களும் "வசதிப்பட்ட பலிப் பிராணி என்பது ஒட்டகம் அல்லது மாட்டையே குறிக்கும்" என்று கருதுகிறார்கள். சயீத் பின் ஜுபைர் (ரஹ் ) அவர்களின் கருத்தும் இதுவே என அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஆனால், இவர்களது கருத்திற்கு ஆதாரம் ஹுதைபிய்யா உடன்படிக்கை நிகழ்ச்சிதான். அந்த நேரத்தில் நபித்தோழர்கள் தமது இஹ் ராமிலிருந்து விடுபடும்போது, அவர்களில் யாரும் ஆட்டைப் பலியிட்டதாக எந்தத் தகவலும் காணப்படவில்லை. மாறாக, ஒட்டகத்தையும் மாட்டையுமே பலியிட்டுள்ளார்கள்.
ஜாபிர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: (குர்பானி கொடுக்கும்போது) எங்களில் ஒவ்வொரு ஏழு பேரும் ஓர் ஒட்டகத்தில் அல்லது ஒரு மாட்டில் கூட்டுச் சேர்ந்துகொள்ளுமாறு அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் எங்களுக்குக் கட்டளையிட்டார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "வசதிப்பட்ட பலிப் பிராணி" என்பதற்கு, "தமது வசதிக்குத் தக்கவாறு" என்று விளக்கம் கூறியுள்ளார்கள். இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "ஒருவர் செல்வராக இருப்பின் ஒட்டகத்தைப் பலியிட வேண்டும். அவரைவிட வசதி குறைந்தவர் மாட்டையும், அவரைவிட வசதி குறைந்தவர் ஆட்டையும் பலியிட வேண்டும்" என்று கூறியதாக அவ்ஃபீ (ரஹ் ) அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
ஆனால், ஹஜ்ஜே? உம்ராவோ செய்ய விடாமல் தடுக்கப்படும்போது ஓர் ஆட்டைப் பலியிட்டாலே செல்லும் என்பதே பெரும்பாலோரின் நிலையாகும்.
இதற்கு அவர்கள் காட்டும் ஆதாரமாவது: (ஒருவர் தமக்கு) வசதிப்பட்ட பலிப் பிராணியை அறுக்குமாறுதான் அல்லாஹ்  இங்கு கட்டளையிட்டுள்ளான். "பலிப் பிராணி" என்ற பெயர் குறைந்த பட்சம் எதற்குப் பொருந்துமோ அதை அறுக்கலாம் என்பதே இதன் கருத்தாகும். பலிப் பிராணி என்பது ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடைகளாகும். இவ்வாறே இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
அது மட்டுமன்றி, "அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் ஒரு முறை ஆட்டைப் பலியிட்டுள்ளார்கள்" என்று ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறிய செய்தி ஸஹீஹுல் புகாரீ மற்றும் ஸஹீஹ்  முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது.

தலையை எப்போது மழிக்க வேண்டும்?  
----------------------------------------
அடுத்து "பலிப் பிராணி அதற்குரிய இடத்தை அடையும் முன் உங்கள் தலைகளை மழிக்காதீர்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இத்தொடர், "அல்லாஹ் வுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமைப்படுத்துங்கள்" என்பதன் தொடர்ச்சியாகும்.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கருதியதைப் போன்று, "நீங்கள் தடுக்கப்பட்டால் (உங்களுக்கு) வசதிப்பட்ட பலிப் பிராணியை (அறுங்கள்)" என்பதன் தொடர்ச்சியன்று. (ஆகவே, பலிப் பிராணி அதற்குரிய இடத்தை அடைந்த பின்பே தலையை மழிக்க வேண்டும் என்ற விதி, ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமைப்படுத்தியவருக்கே பொருந்தும்; தடுக்கப்பட்டவருக்கு அல்ல.)
ஏனெனில், ஹுதைபிய்யா உடன்படிக்கை கையெழுத்தான ஆண்டில் குறைஷிக் குலத்தைச் சேர்ந்த இறைமறுப்பாளர்கள், நபி (ஸல்) அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் ஹரம் (புனிதப்) பகுதிக்குள் செல்ல விடாமல் தடுத்தபோது, (அந்த இடத்திலேயே) தம் தலைகளை மழித்துவிட்டு, ஹரம் (புனிதப்) பகுதிக்கு வெளியேதான் பலிப் பிராணிகளைப் பலியிட்டார்கள்.
ஆனால், அச்ச நிலை அகன்ற பிறகு ஹரம் (புனிதப்) பகுதிக்குள் செல்ல முடிந்தால், அப்போது பலிப் பிராணி அதற்குரிய இடத்தைச் சென்றடையாமல் (தலையை) மழிக்கக் கூடாது. மேலும், "கிரான்" முறையில் ஹஜ் செய்பவர் ஹஜ் மற்றும் உம்ராவின் கிரியைகளைச் செய்து முடிக்காமலும், "இஃப்ராத்" அல்லது "தமத்துஉ" முறையில் ஹஜ் செய்பவர், ஹஜ் மற்றும் உம்ரா ஆகிய இரண்டில் ஒன்றை நிறைவேற்றி முடிக்காமலும் தமது தலையை மழிக்கக் கூடாது.
இதற்கு ஸஹீஹுல் புகாரீ மற்றும் ஸஹீஹ்  முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள பின்வரும் ஹதீஸ் சான்றாக அமைந்துள்ளது. நபி (ஸல்) அவர்களின் துணைவியார் ஹஃப்ஸா (ரலி) அவர்கள் நபி (ஸல்) அவர்களிடம், "அல்லாஹ் வின் தூதரே! மக்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் உங்களது உம்ராவிலிருந்து இன்னும் விடுபடாமல் இருக்கிறீர்கள். ஆனால், அவர்கள் (மட்டும்) தமது உம்ராவிலிருந்து விடுபட்டுவிட்டார்களே!" என்று கேட்டார்கள்.
அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "நான் எனது தலை(முடி)யைக் களிம்பு தடவிப் படியவைத்துள்ளேன். எனது பலிப் பிராணியின் கழுத்தில் அடையாளம் தொங்கவிட்டுள்ளேன். எனவே, குர்பானி கொடுக்காமல் நான் இஹ் ராமிலிருந்து விடுபடுதல் கூடாது" என்று பதிலளித்தார்கள்.
அடுத்து "உங்களில் ஒருவர் நோயாளியாக இருந்தாலோ, அல்லது அவரது தலையில் பாதிப்பு ஏதேனும் இருந்தாலோ (அவர் தலையை மழிக்கலாம். ஆனால்,) அதற்குப் பரிகாரமாக நோன்பு நோற்க வேண்டும். அல்லது தர்மம் செய்ய வேண்டும். அல்லது பலியிட வேண்டும்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் இந்தத் தொடரை ஒரு பாடத்திற்குத் தலைப்பாக ஆக்கி, அதற்குக் கீழ் பின்வரும் நபிமொழியைப் பதிவு செய்துள்ளார்கள்.
அப்துல்லாஹ்  பின் மஅகில் (ரஹ் ) அவர்கள் கூறியிருப்பதாவது: நான் இந்தப் பள்ளிவாசலில், அதாவது கூஃபா நகரப் பள்ளிவாசலில் கஅப் பின் உஜ்ரா (ரலி) அவர்கள் அருகில் அமர்ந்திருந்தேன். அவர்களிடம் (ஹஜ்ஜில் ஏற்படும் குறைகளுக்குப்) பரிகாரமாக நோன்பு நோற்பது குறித்துக் கேட்டேன்.
அதற்கு அவர்கள், "நான் நபி (ஸல்) அவர்களிடம் தூக்கிச் செல்லப்பட்டேன். எனது முகத்தில் பேன்கள் உதிர்ந்து விழுந்துகொண்டிருந்தன. அப்போது நபி (ஸல்) அவர்கள், "உமக்கு இந்த அளவுக்குச் சிரமம் ஏற்பட்டிருக்கும் என்று நான் கருதவில்லை" என்று கூறிவிட்டு, "உமக்கு ஓர் ஆடு கிடைக்குமா?" என்று கேட்டார்கள். நான், "இல்லை" என்று பதிலளித்தேன்.
அப்படியாயின், மூன்று நாட்கள் நோன்பு வையுங்கள். அல்லது ஓர் ஏழைக்கு தலா அரை "ஸாஉ" வீதம் ஆறு ஏழைகளுக்கு உணவளியுங்கள். தலையை மழித்துக்கொள்ளுங்கள்" என்று நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
ஆகவே, "இந்த (196ஆவது) வசனத்தொடர் குறிப்பாக என் விஷயத்தில்தான் அருளப்பெற்றது. ஆயினும், இந்தச் சட்டம் உங்கள் அனைவருக்கும் பொதுவானதாகும்" என்று கஅப் பின் உஜ்ரா (ரலி) அவர்கள் கூறினார்கள்.
மற்றோர் அறிவிப்பில் கஅப் பின் உஜ்ரா (ரலி) அவர்கள் கூறியதாவது: (ஹுதைபிய்யா உடன்படிக்கையின்போது) அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் ஒரு முறை என்னிடம் வந்தார்கள். அப்போது நான் ஒரு சட்டிக்குக் கீழே நெருப்பு மூட்டிக்கொண்டிருந்தேன். (எனது தலையிலிருந்து) எனது "முகத்தின் மீது" அல்லது "புருவத்தின் மீது" பேன்கள் விழுந்துகொண்டிருந்தன.
நபி (ஸல்) அவர்கள், "உமது தலையிலுள்ள பேன்கள் உமக்குத் தொந்தரவு தருகின்றனவா?" எனக் கேட்டார்கள். நான், "ஆம்" என்றேன். அப்படியாயின், "நீர் (உமது) தலையை மழித்துக்கொள்ளலாம். (அதற்குப் பரிகாரமாக) மூன்று நாட்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள். அல்லது ஆறு ஏழைகளுக்கு உணவளியுங்கள். அல்லது ஒரு பலிப் பிராணியை அறுங்கள்" என்று நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
"நபி (ஸல்) அவர்கள் இந்த மூன்றில் எதை முதலில் கூறினார்கள் என்பது எனக்குத் தெரியாது" என இதன் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அய்யூப் (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்.

பரிகாரங்கள் 
----------------
மேற்கண்ட (196ஆவது) வசனத்தில், "அதற்குப் பரிகாரமாக நோன்பு நோற்க வேண்டும். அல்லது தர்மம் செய்ய வேண்டும். அல்லது பலியிட வேண்டும்" என்று அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான். இதில், "அல்லது" என்பதைச் சுட்ட "அவ்" எனும் இணையிடைச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது.
இது குறித்து இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒரு வாசகத்தில், "அவ்" எனும் இணையிடைச்சொல் வந்தால் அங்கு கூறப்பட்டிருக்கும் வாய்ப்புகளில் ஏதாவது ஒன்றைப் பயன்படுத்தலாம். இதை முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இதே கருத்து இக்ரிமா, அதாஉ, தாவூஸ் (ரஹ் ) ஆகியோர் வாயிலாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதுவே நான்கு இமாம்கள் மற்றும் பெரும்பான்மை அறிஞர்களது கருத்தாகும். அதாவது அவருக்கு உரிமை உண்டு. விரும்பினால் அவர் நோன்பு நோற்கலாம்; விரும்பினால் ஒரு "ஃபரக்" அளவுள்ள உணவுப் பொருளைத் தர்மம் செய்யலாம். ஒரு "ஃபரக்" என்பது மூன்று "ஸாஉ"கள் கொள்ளளவுள்ள ஓர் அளவையாகும். இந்த வகையில் ஒவ்வோர் ஏழைக்கும் அரை "ஸாஉ" வழங்க வேண்டும். இரண்டு "முத்"துகள் அளவு கொண்டது அரை "ஸாஉ" ஆகும். விரும்பினால் ஓர் ஆட்டை அறுத்து, அதை ஏழைகளுக்குத் தர்மம் செய்யலாம். இவற்றில் எதைச் செய்தாலும் சரிதான்.
இந்தச் சலுகையைக் குர்ஆன் விவரிக்கையில், முதலில் எளிதானது; அடுத்து அதைவிட எளிதானது என்ற விதத்தில் குறிப்பிடுகிறது. "அதற்குப் பரிகாரமாக நோன்பு நோற்க வேண்டும். அல்லது தர்மம் செய்ய வேண்டும். அல்லது பலியிட வேண்டும்" என்று கூறுகிறது.
இதே சலுகையை கஅப் பின் உஜ்ரா (ரலி) அவர்களுக்கு நபி (ஸல்) அவர்கள் சொல்லிக்கொடுத்தபோது முதலில் சிறந்தது; அடுத்து அதைவிடச் சிறந்தது என்ற வகையில் வழிகாட்டினார்கள். "ஓர் ஆட்டை அறுங்கள். அல்லது மூன்று நோன்பு வையுங்கள். அல்லது ஆறு ஏழைகளுக்கு உணவளியுங்கள்" என்று கூறினார்கள்.
இத்தொடர் குறித்து ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியிருப்பதாவது: "இஹ் ராம்" கட்டியுள்ள ஒருவரது தலையில் பாதிப்பு ஏதேனும் இருந்தால் அவர் தமது தலையை மழித்துக்கொண்டு, அதற்குப் பரிகாரமாக மேற்கண்ட மூன்றில் விரும்பியதை நிறைவேற்றலாம்.
நோன்பு என்றால், பத்து நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும். தர்மம் செய்வது என்றால், பத்து ஏழைகளுக்குத் தர்மம் செய்ய வேண்டும்; ஒவ்வோர் ஏழைக்கும் ஒரு "மக்கூக்" அளவிற்கு பேரீச்சம் பழமும், ஒரு "மக்கூக்" (தொலி நீக்கப்பட்ட) கோதுமையும் வழங்க வேண்டும். பலி கொடுப்பதாக இருந்தால் ஓர் ஆட்டைப் பலி கொடுக்க வேண்டும். இதை இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
மற்றோர் அறிவிப்பில், இந்தத் தொடர் குறித்து ஹசன் அல்பஸ்ரீ மற்றும் இக்ரிமா (ரஹ் ) ஆகியோர் விளக்கம் கூறுகையில், பத்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள்.
மேற்கண்ட இரண்டு கருத்துகளும் (பத்து நோன்பு நோற்றல், பத்து ஏழைகளுக்கு உணவளித்தல்) ஆட்சேபத்திற்குரிய விநோதமான கருத்துகளாகும்.
ஏனெனில், கஅப் பின் உஜ்ரா (ரலி) அவர்கள் தொடர்பான மேற்கண்ட நபிமொழியில், மூன்று நோன்புகள் நோற்க வேண்டும்; அல்லது ஆறு ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும்; அல்லது ஓர் ஆட்டைப் பலியிட வேண்டும் என்றுதான் வந்துள்ளதே தவிர, ஆறு நோன்புகள் நோற்க வேண்டும் என்றோ, பத்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்றோ அதில் வரவே இல்லை.
அதுகூட இவற்றில் ஏதேனும் ஒன்றைச் செய்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு என்றுதான் அதில் வந்துள்ளது. குர்ஆனின் போக்கும் இதையே காட்டுகிறது.
அதே நேரத்தில், ஹஜ் அல்லது உம்ராவிற்காக "இஹ் ராம்" கட்டிய ஒருவர் வேட்டைப் பிராணியைக் கொன்றுவிட்டால், அதற்கும் இதே பரிகாரம்தான். ஆனால், அதன் வரிசை முறையில் மாற்றம் உண்டு. (முதலில் பலியிடல், அடுத்து உணவளித்தல், அடுத்து நோன்பு நோற்றல் என்பதே அந்த வரிசை ஆகும்.)
குர்ஆனின் நேரடி வாசகம் (5:95) இதையே அறிவிக்கிறது. மார்க்கச் சட்ட வல்லுநர்களின் ஏகோபித்த கருத்தும் இதுதான்.
ஆனால், இங்கு (தலையில் ஏற்பட்ட பாதிப்பால் தலைமுடியை மழிக்கும்போது) கூறப்பட்டுள்ள வரிசை முறையில் (முதலில் நோன்பு, அடுத்து தர்மம், அடுத்து பலியிடல்) அவர்களிடையே கருத்தொற்றுமை இல்லை. அல்லாஹ் வே மிகவும் அறிந்தவன்.
அந்தப் பரிகாரங்களில் பலியிடுவதையோ, ஏழைகளுக்கு உணவளிப்பதையோ ஒருவர் தேர்ந்தெடுத்தால், அதை மக்காவில்தான் நிறைவேற்ற வேண்டும். நோன்பு நோற்பது என்றால், அதை விரும்பிய இடத்தில் நிறைவேற்றலாம் என்று தாவூஸ் (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
ஆனால், அதாஉ (ரஹ் ) அவர்கள், "பலியிடுதலைத்தான் மக்காவில் நிறைவேற்ற வேண்டும். உணவளிப்பதாக இருந்தாலோ, நோன்பு வைப்பதாக இருந்தாலோ விரும்பிய இடத்தில் நிறைவேற்றலாம்" என்று கூறியுள்ளார்கள்.

"தமத்துஉ" முறை ஹஜ் 
-------------------------------
அடுத்து "நீங்கள் அச்சமற்ற நிலையை அடையும்போது, யார் ஹஜ்ஜையும் உம்ராவையும் "தமத்துஉ" முறையில் நிறைவேற்றுகிறாரோ அவர் (தமக்கு) வசதிப்பட்ட பலிப் பிராணியை (பலியிட வேண்டும்)" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
உங்களுக்கு ஹஜ் மற்றும் உம்ராவின் கிரியைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும்போது, உங்களில் ஒருவர் "தமத்துஉ" முறையில் உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றினால்... என்பது இதன் கருத்தாகும்.
"தமத்துஉ" (முறையில் ஹஜ் செய்வது) இரு வகைப்படும். 
1. ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து இஹ் ராம் கட்டி, ஒன்றன் பின் ஒன்றாக இரண்டையும் நிறைவேற்றுதல். 
2. முதலில் உம்ராவுக்காக இஹ் ராம் கட்டி, அதை நிறைவேற்றிவிட்டு, பின்பு ஹஜ்ஜுக்காக (மற்றொரு முறை) இஹ் ராம் கட்டி ஹஜ்ஜை நிறைவேற்றுதல்.
இந்த இரண்டாம் வகைக்கு "தனித் தமத்துஉ" என்று பெயர். சட்டத்துறை அறிஞர்களின் வழக்கில் "தமத்துஉ" என்ற பெயரில் இதுவே பிரபலமானதாகும். இரண்டு வகைகளுக்கும் சேர்த்து "பொதுத் தமத்துஉ" என்று பெயர். ஆதாரபூர்வமான நபிமொழிகள் இதை அறிவிக்கின்றன.
அடுத்து "வசதிப்பட்ட பலிப் பிராணியை (பலியிட வேண்டும்)" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது அவரால் இயன்ற பலிப் பிராணியை அவர் அறுத்துப் பலியிடட்டும். அந்தப் பலிப் பிராணிகளில் குறைந்த அளவு ஓர் ஆடாகும். விரும்பினால் மாட்டைப் பலியிடலாம். ஏனெனில், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் தம்முடைய துணைவியர் சார்பாக மாட்டையே பலியிட்டார்கள்.
இது, "தமத்துஉ" முறை ஹஜ் செல்லும் என்பதற்கு ஆதாரமாகும். ஸஹீஹுல் புகாரீ மற்றும் ஸஹீஹ்  முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள பின்வரும் ஹதீஸ் இதற்குச் சான்றாகும்.
இம்ரான் பின் ஹுஸைன் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "தமத்துஉ" ஹஜ் (தொடர்பான) வசனம் அல்லாஹ் வின் வேதத்தில் அருளப்பெற்றது. அதனால், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுடன் நாங்கள் அதைச் செய்துவந்தோம். அதன் பின்னர் அதைத் தடை செய்யும் குர்ஆன் (வசனம்) எதுவும் அருளப்பெறவில்லை. நபி (ஸல்) அவர்களும் தாம் இறக்கும்வரை அதற்குத் தடை விதிக்கவில்லை. சிலர் மட்டும் மாற்றுக் கருத்து கொண்டுள்ளனர். அது அவர்களது சொந்தக் கருத்தாகும்.
அவ்வாறு மாற்றுக் கருத்துத் தெரிவித்தவர் உமர் (ரலி) அவர்கள்தான் என்று கூறப்படுவதாக இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். உமர் (ரலி) அவர்கள்தான் அவ்வாறு கூறியவர்கள் என்று சில அறிவிப்புகளில் வெளிப்படையாக வந்துள்ளது.
அதாவது உமர் (ரலி) அவர்கள் (பதவிக்கு வந்தபோது) "தமத்துஉ" முறையில் ஹஜ் செய்வதற்குத் தடை விதித்தார்கள். "நாம் அல்லாஹ் வின் வேதத்தைக் கடைப்பிடிக்க வேண்டுமெனில், ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையாக நிறைவேற்றுமாறு அது நமக்குக் கட்டளையிடுகிறது" என்று அவர்கள் கூறினார்கள்.
ஆனால், உண்மையில் உமர் (ரலி) அவர்கள் அதற்குத் தடை விதித்தது, அது "தடை செய்யப்பட்டது" (ஹராம்) என்ற அடிப்படையில் அல்ல. மாறாக, ஹஜ்ஜுக்காகவும் உம்ராவுக்காகவும் கஅபா ஆலயத்தை நாடி வருவோரின் எண்ணிக்கையை அதிகமாக்கும் நோக்கத்தில்தான் அதற்குத் தடை விதித்தார்கள். இதை அவர்களே தெளிவுபடுத்தியுள்ளார்கள்.

பத்து நோன்புகள் 
-----------------------
அடுத்து "அது கிடைக்கப்பெறாதவர் ஹஜ்ஜின்போது மூன்று நாட்களும், (ஊர்) திரும்பிய பின்னர் ஏழு நாட்களும் நோன்பு நோற்க வேண்டும். இது முழுமையான பத்து (நோன்புகள்) ஆகும்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது "தமத்துஉ" வகை ஹஜ் செய்பவர், பலிப் பிராணி கிடைக்காதபோது ஹஜ்ஜுடைய காலத்தில் மூன்று நாட்கள் நோன்பு நோற்கட்டும்.
அந்த மூன்று நோன்புகளை துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் அரஃபா (9ஆவது) நாளுக்கு முன்னரோ, அல்லது இஹ் ராம் கட்டும்போதோ நோற்பது சிறந்தது என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். அவர்களில் சிலர் ஷவ்வால் மாதத் துவக்கத்தில் நோன்பு நோற்றால்கூட செல்லும் என்கிறார்கள். ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கள், அரஃபா நாளிலும், அதற்கு முன்னுள்ள இரு நாட்களிலும் நோன்பு நோற்கலாம் என்று கூறியுள்ளார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒருவருக்கு பலிப் பிராணி கிடைக்கவில்லையெனில், அவர் ஹஜ்ஜுடைய காலத்தில் அரஃபா நாளுக்கு முன்னர் மூன்று நாட்கள் நோன்பு நோற்பது கட்டாயமாகும். மூன்றாம் நோன்பு அரஃபா நாளில் அமைந்தாலும் அவரது நோன்பு நிறைவேறிவிடும். எஞ்சியுள்ள ஏழு நோன்புகளைத் தம் குடும்பத்தாரிடம் திரும்பிய பிறகு அவர் நோற்க வேண்டும். இதை அவ்ஃபீ (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
இப்னு உமர் (ரலி) அவர்கள், "துல்ஹஜ் ஏழு, எட்டு மற்றும் ஒன்பதாவது நாட்களில் அவற்றை நோற்க வேண்டும்" என்று கூறியுள்ளார்கள்.
அந்த மூன்று நோன்புகளை, அல்லது அவற்றில் சிலவற்றை (ஹஜ்ஜுப்) பெருநாளுக்கு முன்னர் ஒருவர் நோற்கவில்லையெனில், "அய்யாமுத் தஷ்ரீக்" (துல்ஹஜ் 11, 12, 13ஆகிய) நாட்களில் அவற்றை நோற்கலாமா என்பது தொடர்பாக அறிஞர்களிடையே இரு வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன.
1. "அய்யாமுத் தஷ்ரீக்" நாட்களில் அந்த நோன்புகளை நோற்கலாம். இதற்கு, "பலிப் பிராணி கிடைக்கப்பெறாதவர் தவிர மற்ற யாருக்கும் "அய்யாமுத் தஷ்ரீக்" நாட்களில் நோன்பு நோற்க அனுமதி வழங்கப்படவில்லை" என்ற ஆயிஷா (ரலி), இப்னு உமர் (ரலி) ஆகியோரின் கூற்று சான்றாக அமைந்துள்ளது.
அலீ (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஹஜ் காலத்தில் நோற்க வேண்டிய அந்த மூன்று நோன்புகள் ஒருவருக்குத் தவறிவிட்டால், அவற்றை "அய்யாமுத் தஷ்ரீக்" நாட்களில் நோற்றுக்கொள்வார். இதற்கு, "ஹஜ்ஜின்போது மூன்று நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும்" என்ற வசனத்தொடர் பொதுப்படையாக அமைந்திருப்பதே சான்றாகும்.
2. அந்த நோன்புகளை "அய்யாமுத் தஷ்ரீக்" நாட்களில் நோற்கக் கூடாது. ஏனெனில், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: "அய்யாமுத் தஷ்ரீக்" (துல்ஹஜ் 11, 12, 13 ஆகிய) நாட்கள் உண்ணவும் அருந்தவும் வேண்டிய (பண்டிகை) நாட்களாகும். வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் வைத் துதிக்க வேண்டிய நாட்களுமாகும்.
அடுத்து "திரும்பிய பின்னர் ஏழு நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இதன் பொருள் குறித்து இரண்டு விதமான கருத்துகள் உள்ளன. 
1. (ஹஜ்ஜை முடித்துவிட்டு) நீங்கள் தங்குமிடத்திற்குத் திரும்பிய பிறகு ஏழு நாட்கள் நோன்பு நோற்க வேண்டும். 
2. உங்களின் நாட்டிற்குத் திரும்பிய பிறகு நோன்பு நோற்க வேண்டும்.
இப்னு உமர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் "விடைபெறும் ஹஜ்"ஜின்போது உம்ராவுடன் ஹஜ்ஜையும் சேர்த்து "தமத்துஉ" முறையில் நிறைவேற்றினார்கள். (மதீனாவாசிகள் இஹ் ராம் கட்ட வேண்டிய எல்லையான) "துல்ஹுலைஃபா" என்ற இடத்திலிருந்தே பலிப் பிராணியைத் தம்மோடு ஓட்டிச் சென்று குர்பானி கொடுத்தார்கள்.
முதலில் உம்ராவுக்காக "தல்பியா" கூறிவிட்டு, பின்பு ஹஜ்ஜுக்காக "தல்பியா" கூறினார்கள். மக்களும் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுடன் சேர்ந்து, உம்ராவுடன் ஹஜ்ஜை "தமத்துஉ" முறையில் நிறைவேற்றினர். அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் முதலில் உம்ராவை முடித்துவிட்டுப் பிறகு ஹஜ் செய்தார்கள்.
மக்களில் குர்பானி கொடுக்கும் வழக்கமுடையோர் தம்முடன் பலிப் பிராணியைக் கொண்டுவந்திருந்தனர். குர்பானி கொடுக்காதவர்களும் அவர்களில் இருந்தனர். (அத்தகையோர் தம்முடன் பலிப் பிராணியைக் கொண்டுவரவில்லை.)
நபி (ஸல்) அவர்கள் மக்கா வந்ததும், "உங்களில் குர்பானி கொடு(க்க பிராணியைக் கொண்டுவந்திரு)ப்பவர் தமது ஹஜ்ஜை நிறைவேற்றும்வரை அவருக்கு (இஹ் ராமால்) விலக்கப்பட்ட எதுவும் அனுமதிக்கப்பட்டதன்று. உங்களில் குர்பானி கொடுக்க (பிராணியைக் கொண்டுவராதவர் இறையில்லம் கஅபாவை (தவாஃப்) சுற்றி, ஸஃபா மற்றும் மர்வாவுக்கிடையே தொங்கோட்டம் ஓடி (சயீ செய்து)விட்டுத் தலைமுடியைக் குறைத்துக்கொண்டு இஹ் ராமிலிருந்து விடுபடட்டும். பின்பு மீண்டும் ஒரு முறை ஹஜ்ஜுக்காக (இஹ் ராம் கட்டி) "தல்பியா" கூறிக்கொள்ளட்டும்!
அப்போது பலிப் பிராணி கிடைக்கப்பெறாதவர் ஹஜ்ஜின்போது மூன்று நாட்களும் (ஹஜ்ஜை முடித்துவிட்டு) தம் குடும்பத்தாரிடம் திரும்பிய பிறகு ஏழு நாட்களும் நோன்பு நோற்கட்டும்" என்று கூறினார்கள்.
அடுத்து "இது முழுமையான பத்து (நோன்புகள்) ஆகும்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். "இது முந்தைய தொடரின் கருத்தை வலுப்படுத்தக்கூடியதாகும்" என்று சிலர் கூறியுள்ளனர். "என் கண்களால் கண்டேன்; என் காதுகளால் கேட்டேன்; என் கையால் எழுதினேன்" என்று அரபுகள் சொல்வதைப் போன்றதுதான் இது.
பின்வரும் வசனங்களில் அல்லாஹ் வும் இவ்வாறே கூறியுள்ளான்:
தம் இரு சிறகுகளால் பறந்து செல்லும் பறவைகள். (6:38)
இன்னும் உமது வலக் கையால் வேதத்தை நீர் எழுதவுமாட்டீர். (29:48)
நாம் மூசாவுக்கு முப்பது இரவுகளை வாக்களித்தோம். பின்னர் அவற்றை மேலும் பத்து (இரவுகளைக்) கொண்டு நிறைவாக்கினோம். எனவே, அவருடைய இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட கால அளவு நாற்பது இரவுகளாக முழுமை பெற்றது. (7:142)
வேறுசிலர், இங்கு "முழுமையான" ("காமிலா") என்ற சொல், அந்த நோன்புகளை முழுமையாக நிறைவேற்றுவதைக் குறிக்கிறது என்கின்றனர். இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் இதையே முடிவு செய்துள்ளார்கள்.
இன்னும் சிலர், "அந்தப் பத்து நோன்புகளும் பலியிடுவதற்கு நிவர்த்தியாக அமையும்" என இச்சொல்லுக்குப் பொருள் கூறியுள்ளனர்.

யாருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அருகில்...  
-----------------------------------------------------
அடுத்து "இது யாருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அருகில் இருக்கவில்லையோ அவருக்கே (பொருந்தும்)" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இத்தொடர், யாரையெல்லாம் குறிக்கும் என்பது தொடர்பாக விரிவுரையாளர்கள் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளனர். எனினும், இது "ஹரம் (புனிதப்) பகுதியில் குடியிருப்போரைக் குறிக்கும்; அத்தகையோருக்கு "தமத்துஉ" முறையில் ஹஜ் செய்ய அனுமதி கிடையாது" என்ற கருத்தில் அவர்கள் ஒருமித்த கருத்து கொண்டுள்ளனர்.
"இது ஹரம் பகுதியில் குடியிருப்போரை மட்டுமே குறிக்கும்; மற்றவர்களைக் குறிக்காது" என்று சிலர் கூறியுள்ளனர். இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களும் "ஹரம்" பகுதியில் குடியிருப்போரையே குறிக்கும் என்று கூறியுள்ளார்கள்.
கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "மக்காவாசிகளே! "தமத்துஉ" முறையில் ஹஜ் செய்ய உங்களுக்கு அனுமதியில்லை. மற்ற மக்கள் அனைவருக்கும் அனுமதிக்கப்பட்ட அது, உங்களுக்குத் தடை செய்யப்பட்டுள்ளது. உங்களில் ஒருவர் கடக்க வேண்டியிருப்பதெல்லாம் ஓர் ஓடையைத்தான். (அதாவது சிறிது தூரத்தைத்தான்.)
எனவே, அவர் பின்பு ஒரு முறை வந்து உம்ராவுக்காக "இஹ் ராம்" கட்டிக்கொள்ள முடியும்" என்று இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறிவந்ததாக நமக்குச் செய்தி கிடைத்தது.
வேறுசிலர் கூறியதாவது: இந்தத் தொடர் "ஹரம்" பகுதியில் இருப்போரையும், ஹரமுக்கும் (இஹ் ராம் கட்ட வேண்டிய) எல்லைகளுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இருப்போரையும் குறிக்கும்.
இதே கருத்து கொண்டுள்ள அதாஉ (ரஹ் ) அவர்கள், "ஒருவரின் குடும்பத்தார் (இஹ் ராம் கட்ட வேண்டிய) எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்தால் அவரும் மக்காவாசியைப் போன்றவராவார். அவர் "தமத்துஉ" முறையில் ஹஜ் செய்ய இயலாது" என்று கூறியுள்ளார்கள்.
அப்துல்லாஹ்  பின் அல்முபாரக் (ரஹ் ) அவர்களும், "(இஹ் ராம் கட்ட வேண்டிய) எல்லைக்கு உள்ளே உள்ள பகுதியில் இருப்பவரையே இத்தொடர் குறிக்கிறது" என்று கூறினார்கள். அப்துர் ரஸ்ஸாக் (ரஹ் ) அவர்கள், "ஒருவருடைய குடும்பத்தார் (மக்காவிலிருந்து) ஓரிரு நாள் பயண தூரத்தில் இருந்தால் அவர் "தமத்துஉ" முறையில் ஹஜ் செய்யலாம்" என்று கூறியுள்ளார்கள்.
இந்த விஷயத்தில் இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள், ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்களது கருத்தையே தேர்ந்தெடுத்துள்ளார்கள்.
அதாவது இத்தொடர் "ஹரம்" பகுதியில் இருப்போரையும், ஹரமிலிருந்து தொழுகையைச் சுருக்கி (கஸ்ராக)த் தொழ முடியாத அளவுக்குட்பட்ட தூரத்தில் இருப்போரையும் குறிக்கும். ஏனெனில், தொழுகையைச் சுருக்கித் தொழ முடியாத தூரத்தில் இருப்பவர் உள்ளூர்வாசியாகக் கருதப்படுவாரே தவிர, வெளியூர்காரராகக் கருதப்படமாட்டார். அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.
அடுத்து "அல்லாஹ் வை அஞ்சுங்கள்" என்று இவ்வசனம் கூறுகிறது. அதாவது உங்களுக்கு அல்லாஹ்  கட்டளையிட்டவற்றிலும் தடை விதித்துள்ளவற்றிலும் அவனைப் பயந்து நடந்துகொள்ளுங்கள்.
அடுத்து "அல்லாஹ்  தண்டனை வழங்குவதில் கடுமையானவன் என்பதைப் புரிந்துகொள்ளுங்கள்" என்றும் இவ்வசனம் கூறுகிறது.
அதாவது அல்லாஹ் வின் கட்டளைக்கு மாறுபுரிவோருக்கும், அவன் தடை செய்தவற்றைச் செய்வோருக்கும் தண்டனை வழங்குவதில் அவன் கடுமையானவன் என்பதைப் புரிந்துகொள்ளுங்கள்.
